சிவானந்த ஆசிரியப்பா 


முப்பது வகைப்படும்‌ முத்திநன்‌ னெறியினைச்‌ 
செப்புவ னமைத்துத்‌ தசகா ரியத்திற்‌ 
பொறையிலைம்‌ பூதமும்‌ பொய்யென வருளான்‌ 
முறையுற நீங்கு முத்திச்‌ சகலமும்‌ 

பஞ்சப்‌ பூதப்‌ பழிப்புறு முடலு 

மஞ்சு புலன்றனை யறிந்திடும்‌ பொறிகளுஞ்‌ 
செறிந்திடு புலனைத்‌ தெரிந்திடிற்‌ றனித்தனி 
யறிந்திட வறியா வந்தக்‌ கரணமு 

மக்கர ணங்க ளகல வகன்றிடுந்‌ 

தக்க கலாதித்‌ தத்துவக்‌ குழுவு 

மத்தகு கலாதிக ளகல வகன்றிடுஞ்‌ 
சுத்ததத்‌ துவமுந்‌ தொடர்ந்தெழு முயிர்ப்பும்‌ 
வடிவுறக்‌ கண்டு மலமெனத்‌ தெளிந்து 
நெடிதுற வாங்கவை நீங்கவிவ்‌ வேழுந்‌ 
தத்துவ ரூபந்‌ தத்துவ தரிசனம்‌ 

தத்துவ சுத்தி தன்னு ளடங்கும்‌ 

மாயையுங்‌ கன்மமு மாமா யையுமென 
வாயவிம்‌ மூன்று மகன்றிடு மிவனே 
தத்துவா தீதந்‌ தன்னின்மைக்‌ குழம்பினை 
மொத்திடு மலவிரு ளுறுவது கேவலம்‌ 
அற்படு கேவலத்‌ தந்தகா ரத்துயிர்‌ 

நிற்பது கேவல நிலையது வாகும்‌ 
இருண்மல நீங்குதற்‌ கெண்ணு தறிரோத 
மருள்வடி வான வவதார மாகும்‌ 

அங்குயிர்‌ காண்பதற்‌ காதர வுறுமிடஞ்‌ 
சங்கர னிச்சா சத்தியின்‌ றெரிசனம்‌ 
மருவுயிர்‌ வெளிப்பட வல்லிரு ஸணிக்கந்‌ 
தருவது கிரியா சத்திய தாகும்‌ 

அந்தவா ருயிர்தனக்‌ கறிவின்‌ வியாத்தி 
தந்தது ஞான சத்திய தாகும்‌ 

முழுதுநின்‌ றுணர்த்து மூவகைச்‌ சத்தியு 
நழுவிநின்‌ நிடுவது ஞானா த்தம்‌ 
புணர்ந்தவல்‌ லிருளினைப்‌ புரைபுரை தொறுஞ்சென்‌ 
றுணர்ந்திடு மறிவாத்‌ மரூபம தாகும்‌ 
கேவல வல்லிருள்‌ கீழ்ப்படத்‌ தான்‌ முழு 
தாவதே யாத்ம தரிசன மாகும்‌ 


guruvidheya@gmail.com 


| பாத்‌ வ ப எ கா்‌ தக பான்‌ க வா பா்‌ பபா பா்‌ எப பா்‌ வப ப பன ப வாகன்‌ பன்‌ பபா பால்‌ என பவா வா்‌ பாவப்‌ பனா ப ல்‌ யாவான்‌ பாலா ல்‌. 


நயந்திடு மிச்சா ஞானக்‌ கிரியையிற் 
பயின்றி டாநிலை யதுபரை தெரிசன 
மெதிர்ப்படு பரையினிற்‌ சேதன வியாபகப்‌ 
பரப்பினைக்‌ கண்டது பரையின்‌ வியாத்தி 
விரவியப்‌ பரையினில்‌ வியாபகத்‌ துடனுயிர்‌ 
பரவிநின்‌ றறிவது பரையினில்‌ யோகம்‌ 
ஆங்குறு பரையி னனுபவ நிலைமையைப்‌ 
பாங்குறப்‌ பெறுவது பரைதனிற்‌ போகம்‌ 
முற்பரை யோக முழுப்பரை சாக்கிரந்‌ 
தற்பரை போகஞ்‌ சாக்ரா தீத 

மோர்ந்திட நின்ற வுணர்வது முழுதுஞ்‌ 
சோர்ந்திட லாத்ம சுத்திய தாகு 

மிருள்கெடக்‌ கதிரொளி யெழுந்தது போலுளத்‌ 
தருளெழ வாணவ மகன்றது மிவணே 
யறிவகல தீதத்‌ தனுபவஞ்‌ சிறிதாங்‌ 

குறுவ தேசுக ரூபம தாகு 

மான்றவச்‌ சுகத்துக்‌ காதார மாங்குணி 
தோன்ற நிற்பதுவே சுகாதீ தமாகும்‌ 
அகண்டமுஞ்‌ சுகவடி வாஞ்‌ சிவ மயமெனச்‌ 
சகந்தனைக்‌ காண்பது தான்சிவ ரூபம்‌ 
எங்குங்‌ கலந்த விறை வனைந்‌ தொழிலையும்‌ 
அங்கங்‌ கறிவ தருஞ்சிவ தரிசனம்‌ 

மருளதி கார மலமகன்‌ றிடவே 

யருளது மேலிடூ மவதர மிவணே 

யற்புத வருளா லத்து விதம்‌ பெறச்‌ 

சிற்பரத்‌ திசைவது சிவயோக மாகும்‌ 

நற்பர சிவத்துற நண்ணுபே ரின்பஞ்‌ 

சிற்பரா னந்த தெரிசன மாகும்‌ 

பெறுபரா னந்தப்‌ பெருக்கினைக்‌ கவர்ந்தாங்‌ 
குறுவதா னந்த யோகம்‌ தாகும்‌ 

அருந்துமா னந்த அவச மேலீடு 

பொருந்திய நிலை சிவபோகம தாகும்‌ 
மெய்யுறு சமாதியை விடுத்துமவ்‌ வருளினுள்‌ 
வையகங்‌ காண்பது மறித்துமக்‌ காட்சியே. 


guruvidheya@gmail.com 


